ஏப் 
லிங்கனும் 
சேற்றில் சிக்கிக் 
கிடந்த பன்றியும் 


ஏப்லிங்கனும் 
சேற்றில் சிக்கிக் கிடந்த 

பன்றியும் | 


ஆங்கிலத்தில் : ஸ் டீபன் கி ரென்ஸ் கி - படங்கள் : கெர்ஷோம் கரிஃபித் 
ஏப் ( டு ) - eb தமிழில் : குமரேசன் முருகானந்தம் - 


New York London 


இளம் ஏப் லிங்கன் அவசரத்தில் இருந்தார் . 
பெரும்பாலான நேரங்களில் அவரது 
நாட்கள் பண்ணை வேலைகள் அல்லது 
வழக்கமான வீட்டு வேலைகளால் 
நிறைந்திருக்கும் . ஆனால் இன்று 
சிறப்பானது . ஏனெனில் , இன்று , அவர் ஒரு 
நீண்ட உரையாற்ற நகருக்கு சென்று 
கொண்டிருந்தார் . 


ஏப் உரையாற்றுவதை விரும்பினார் . அவர் 
ஒட்டுமொத்தமாக ஒரு வருடத்திற்கும் 
குறைவான நாட்களே பள்ளிப் படிப்பைப் 
பெற்றிருந்தார் , ஆனால் அவர் நிறைய 
கதைகளை அறிந்திருந்தார் . " நான் தெரிந்து 
கொள்ள விரும்பும் விஷயங்கள் 
புத்தகங்களில் இருக்கின்றன. " என்று அவர் 
கூறினார் . "நான் படிக்காத ஒரு புத்தகத்தை 
எனக்குக் கொடுபவர் எனது சிறந்த 
நண்பர் . " ஏப் , பெரிய சொற்களை , 
அவற்றைப் பயன்படுத்துவதற்கு முன்பே 
உச்சரிக்க கற்றுக்கொள்வதையும் 
விரும்பினார் . அவர் குளிர்காலத்திற்காக 
பருப்புகளை சேமிக்கும் அணில் போல 
அவற்றை சேமித்து வைத்தார் . 


ஏப் உடையணிந்து தனது அடர்த்தியான 
தலைமுடியை சரிசெய்து கொண்டு அவர் 
எழுந்து நின்ற போது ஆறு அடி நான்கு 
அங்குல முழு உயரத்தையும் 
காட்டுமளவுக்கு இருந்தது . ஏபை ஒரு 
கூட்டத்தில் தவறி விட முடியாது , எளிதாக 
அடையாளம் காண முடியும் . " பத்து 
படைகள் உயரமுள்ள வேலியை கடந்த 
மிகவும் விகாரமான மனிதன் ” என்று 
அவருடைய தந்தை அழைப்பார் . ஏப் 
தன்னிடமிருந்த ஒரே புதிய சூட்டின் கை 
பகுதியை தட்டிவிட்டுக்கொண்டார் . 
பெரும்பாலும் அவர் உள்நாட்டிலேயே 
நெய்யப்பட்ட சட்டையையும் , 
கணுக்காலைக்கூட எட்டாத மான் தோல் 
கால்சராயையும் அணிவது வழக்கம் . 


நூற்றுக்கணக்கான மர வேலி 
கட்டைகளைப் பிளந்து அதில் கிடைத்த 
பணத்தின் மூலம் ஏப் இந்த சூட்டை 
வாங்கியிருந்தார் . நாட்டில் வேறு யாரும் 
ஏபைப் போல மரத்துண்டுகளை பிளக்க 
முடியாது . எப்படி கோடாலியை வீசுவது 
என்பதையும் எத்தருணத்தில் இறுதி 
வீச்சிற்காக தனது எடையை மாற்ற 
வேண்டும் என்பதையும் நான்கு 
அறிந்திருந்தார் . 


ஏப் கைவசம் நிறைய கருவிகளைக் 
கொண்டிருந்தார் . வைக்கோல் வெட்டுவது 
எப்படி என்றும் , சுத்தியலையும் அரத்தையும் 
பயன்படுத்துவது எப்படி என்றும் 
அவருக்குத் தெரியும் . எப்படி ஒரு மானின் 
தோலை உறிக்கவேண்டும் , எப்படி ஒரு 
பன்றி கறியை உணவுக்காக வெட்ட 
வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தார் 


அவர் . 


ஆனால் அவர் நகருக்கு செல்லத் 

ஏப் நீண்ட எட்டு வைத்து நடப்பது 
தொடங்கும்போது அது எதுவும் அவரது வேகமாகவே தூரத்தைக் கடக்க உதவியது . 
மனதில் இல்லை . அவர் அவருடைய ஐந்து அல்லது பத்து மைல்கள் அவருக்கு 
சொற்பொழிவைப் பற்றி யோசித்துக் ஒரு சிறு உலாவுதலைப் போன்றது 
கொண்டிருந்தார் 

மட்டுமே . அவர் இன்டியானாவில் 
வாசித்தபோது , பள்ளிக்கு ஒவ்வொரு 
திசையிலும் ஒன்பது மைல்கள் நடந்து 
சென்று வந்தார் . ஒரு நாள் , தனக்கு 
ஆர்வமுள்ள ஒரு பொருளில் ஒரு 
வழக்கறிஞரின் உரையைக் கேட்பதற்காக 
முப்பத்தி நாங்கு மைல்கள் நடந்தார் . இன்று 
தனது பேச்சைக் கேட்க பார்வையாளர்கள் 
ஆர்வமாகவும் இருப்பார்கள் என்று ஏப் 
நம்பினார் . 


ஏப் ஒரு குன்றின் மீது வந்தபோது ஒரு 
பன்றி சேற்றில் உருண்டு 
கொண்டிருந்ததைப் பார்த்தார் . அந்த பன்றி 
உறுமிக்கொண்டும் , அந்த இடத்தில் ஒரு 
புயல் உருவானதைப்போல மூச்சிறைத்துக் 
கொண்டும் இருந்தது . ஏப் முதலில் அந்த 
பன்றி விளையாடுகிறது என்று நினைத்தார் . 
" நீ நல்லா ஜாலியா இருக்கே ", என்று 
நினைத்துக்கொண்டார் . ஆனால் , நெருங்கி 
வந்து கவனித்தபோது , அந்த பன்றி 
போராடிக்கொண்டிருப்பதைஉணர்ந்தார் . 
" நீ சிக்கிக்கொண்டிருப்பதாக நான் 
நினைக்கிறேன் . " அந்த பன்றி உறுமியபடி 
மேலும் நெளிந்தது . 


அப்போது , அவருக்கு அந்த மிருகம் 
அவதிப்படுவதைப் பார்க்க விரும்பவில்லை . 
அவருக்கு எட்டு வயதாக இருந்தபோது , 
அவர் தனது அறைக்கு வெளியே ஒரு 
காட்டு வான்கோழியை சுட்டுக் கொன்றார் . 
இறந்த பறவையைப் பார்த்ததும் அவரது 
வயிற்றில் ஒரு வேடிக்கையான உணர்வை 
ஏற்படுத்தியது . அதன் பிறகு அவர் 
வேட்டாயாடுவதை நிறுத்திவிட்டார் . அவர் 
வேறு யாரேனும் விலங்குகளை கொடுமை 
செய்தால் , அது தெரிந்தே எறும்பை 
மிதித்தாலும் கூட வெளிப்படையாக 
பேசிவிடுவார் . 


நிச்சயமாக , யாரும் பன்றியை மிதிக்க 
திட்டமிட்டிருக்கவில்லை . அதன் உயிரும் 
ஆபத்தில் இல்லை . அது தனியாக 
பயந்துபோயிருந்தது . "இளம் பன்றியே , 
நான் வருந்துகிறேன் . ஆனால் , நான் 
உன்னை காப்பாற்ற வார முடியாது . நான் 
எனது புதிய சூட்டை அணிந்துள்ளேன் , 
இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நான் 
என்னுடைய உரையை நிகழ்த்த வேண்டும் ." 
என்றார் ஏப் . 


ஏப் அந்த சேற்று குழியை சுற்றி கடந்தார் . 
அவர் அந்த பன்றியைப்பற்றிய 
சிந்தனையை மனதிலிருந்து அகற்றிட 
முயற்சி செய்தார் . அவருடைய உரை 
முக்கியமானதாக இருந்தது . அவருடைய 
உரையை கேட்க வரவிருக்கும் 
மனிதர்களைப் பற்றி சிந்திக்கலானார் . 
" அந்த உறையிலேயே கவனம் செலுத்து ," 
என்று தனக்குத்தானே 
சொல்லிக்கொண்டார் . ஆனால் , அதனால் 
ஒரு பிரையோசனமும் இல்லை . 
அவருடைய சிந்தை மீண்டும் மீண்டும் அந்த 
பன்றிக்கே திரும்பியது . 


கடைசியாக , ஏப் நடப்பதை நிறுத்தினார் . " அமைதி , " என்றார் ஏப் . "உன்னை இரண்டு 
ஒரு பன்றி மனிதனாக 

இழுப்பில் எடுத்துவிடலாம் . " ஏப் ஒரு 
இல்லாமலிருக்கலாம் , ஆனால் அது உதவி மல்யுத்த வீரர் . கிராமத்தார் , அவர்களுக்கு 
பெறத் தகுதியானதே . ஏப் பெருமூச்சு தெரிந்த வரையில் அவர் தான் சிறந்த 
விட்டபடி அந்த சேற்றுக்குழிக்குதித் 

மல்யுத்த வீரர் என்று கருதினார்கள் . 
திரும்பினார் . 

ஆனால் , அந்த பன்றி அதை 
அறிந்திருக்கவில்லை . மேலும் , ஏப் தனக்கு 
உதவிடவே வந்திருக்கிறார் என்று அது 
உணரவில்லை . அதனால் , அது கடுமையாக 
போராடியது . 


ஒரு வழியாக , ஏப் அந்த பன்றியை 
விடுவித்தபோது இருவருக்கும் இடையே 
சொல்லும்படியாக பெரிய வித்தியாசம் 
இல்லை . 


ஏப் தனது சகதியான சூட்டை பார்த்தார் . 
தலையை ஆடினார் . ஆனால் , மறுபடியும் 
வீட்டுக்கு போய் உடையை 
மாற்றிக்கொள்ள நேரமில்லை . 
அதுவுமில்லாமல் , உடுத்திக்கொள்ள 
அவரிடம் வேறு நல்ல உடுப்புகளும் 
இல்லை . 


அவர் நகரை அடைந்தபோது , கூட்டம் எதிர்காலத்திற்கான அவர்களின் 
சேர்ந்திருப்பதைக் கண்டார் . கடந்த கனவுகளைப் பற்றி அவர் பேசுவதைக் 
காலத்தில் , அவர் மரக்கட்டையின் மீதும் கேட்க எப்பின் பார்வையாளர்கள் 
வெலியின் மீதும் நின்றபடி 

வந்திருந்தனர் . தங்களுக்குத் தாங்களே 
விவசாயிகளிடம் உரையாற்றியுள்ளார் . சொல்ல முடியாத உணர்வுகளையும் 
ஆனால் இது நண்பர்களுக்கிடையேயான யோசனைகளையும் அவர் வார்த்தைகளில் 
அரட்டை அடிப்பதைவிட மேலானது . கொண்டுவருவார் என்று அவர்கள் 

நம்பினர் . 


TELL 


ஏப்பின் பேச்சு நதியைப் பற்றியது 

ஆனால் நதிகளும் சரக்குகளை 
மற்றும் அது அவர்களின் வாழ்க்கைக்கு எடுத்துச்செல்வதற்கான சிறந்த வழியாகும் . 
எவ்வளவு முக்கியமானது . இந்த நதி 

நாடு வேகமாக வளர்ந்து வருகிறது 
நிச்சயமாக தண்ணீரை வழங்கியது , மேலும் என்பதையும் , அவர்கள் ஆற்றில் பய 
சோளம் அரைக்கும் ஆலை மற்றும் 

செய்வதை ஆபத்தற்றதாகவும் 
மரமறுக்கும் ஆலைகளை இயக்குவதற்கான பாதுகாப்பானதாகவும் செய்ய வேண்டிய 
சக்தியையும் வழங்கியது . 

தேவை இருந்தது மற்றும் அது நீண்ட 
காலத்திற்கு அனைவருக்கும் உதவும் 
என்பதையும் ஏப் விளக்கினார் . 


ஏப் பேசும்போது , அவர் கூச்சலிடவில்லை 
அல்லது மக்களை பதட்டப்படுத்தவில்லை . 
அவர் தெளிவாக பேசினார் , தனது 
மெய்மைகளை ஒவ்வொன்றாக 
பட்டியலிட்டார் மேலும் ஒரு கருத்தை 
உருவாக்க அவற்றை ஒன்றாக இணைத்தார் . 


அவர் கைகள் அவர் சொற்களின் 
வேகத்தைப் பின்தொடர்ந்து , அவர் 

பேசும்போது அவரது சூட்டின் 
பாக்கெட்டினுள்ளேயும் வெளியேயும் 
சென்றுவந்தன . ஏப் , யாரும் அவருக்கு 
புரியாதவகையில் பேசுவதை வெறுத்தார் . 
அதனால் , தானும் அவ்வாறு போலிப் 
புனைவோடு பேசுவதில்லை என்று 

- உறுதியாக இருந்தார் . 


அவரது சூட்டில் மண் இன்னும் 

அவர் பேசும்போது மக்கள் ஒப்புக்கொள்ளும் 
ஓட்டிக்கொண்டு இருந்தது , ஆனால் யாரும் விதமாக தலையாட்டினார்கள் , அவர் பேசி 
அதைக் குறிப்பிட வாய்ப்பில்லை என்றே முடிந்ததும் கைதட்டினர் . அவரது உரை 
தோன்றுகிறது . ஏப் பாற்பதற்கு எப்படி வெற்றிகரமாக இருந்தது . ஏன் , அந்த பன்றி 
இருந்தார் என்பதை விட அவர் 

கூட அதை விரும்பியது போலும் . 
சொன்னதைப் பற்றி மக்கள் அதிகம் 
அக்கறை காட்டினர் . 


HOTEL 


VANPOOL 


Y GOODS 


இந்த புத்தகம் ஆபிரகாம் லிங்கன் பற்றி வழிவழியாக வந்த கதைகளின் 
மீதானது . கீழே உள்ள காலவரிசை அவருடைய வாழ்க்கையின் 
முக்கியமான நிகழ்வுகளை கோடிட்டுக்காட்டுகிறது . 


1809 


கென்டகி அருகே ஹொட்ஜென்வில் , 
பிறந்தார் 


1816 


இன்டியானாவுக்கு குடியேறுகிறார் 


1817 | 


தாயார் இறந்துவிடுகிறார் 
தந்தை , சாரா புஷ் ஜான்சனை 
மறுமணம் செய்துக்கொள்கிறார் 


1861 


1818 


குடும்பம் இல்லினாய்ஸுக்கு 
குடிபெயர்கிறது 


அமெரிக்க செனட்டிற்காக 

போட்டியிடுகிறார் , ஆனால் 
1858 ) 

ஸ்டீபன் ஏ . டக்ளஸிடம் 

தோல்வியடைகிறார் 
1860 

அமெரிக்காவின் ஜனாதிபதியாக 
தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
உள்நாட்டு யுத்தம் ஏப்ரல் மாதம் 
தொடங்குகிறது 
அடிமைகளை விடுவித்து , 
விடுதலை பிரகடனம் 
வெளியிடுகிறார் 
கெட்டிஸ்பேர்க் உரையை 
நிகழ்த்தி , நாடு ஒற்றுமையாக 
இருக்க வேண்டும் என்று அழைப்பு 

விடுக்கிறார் 
1864 ) 

இரண்டாவது முறையாக மீண்டும் 
தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
உள்நாட்டு போர் ஏப்ரல் 9 ம் தேதி 
முடிவடைகிறது 

லிங்கன் ஐந்து நாட்களுக்கு 
1865 

பின்னர் , ஏப்ரல் 14 அன்று 
ஃபோர்டு தியேட்டரில் படுகொலை 
செய்யப்பட்டார் 


1834 


மாநில சட்டமன்றத்திற்கு 
தேர்ந்தெடுக்கப்பட்டார் 


1837 


1842 


மாநில தலைநகர் 
ஸ்ப்ரிங்ஃபீல்ட்டிற்கு 
குடியேறுகிறார் 
மேரி டோட்டை திருமணம் 
செய்துக்கொள்கிறார் 
பின்னர் நான்கு குழந்தைகள் 
பிறக்கின்றனர் 
அமெரிக்க காங்கிரசுக்கு 
தேர்ந்தெடுக்கப்பட்டார் 


1846 


